Kerala Gazette No . 27 dated 7th July , 2015 . 
PART I 


Section iii 


0GOVERN 


தக்க 


RNMENT OF 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 
அறிக்கை 

2014 செப்டம்பர் 30 
எண் 20245/ ச . இ . பி . 2/ 2014 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1936 அஷ்வினா 8 / 

1190 கன்னி 14 . 


2014 செப்டம்பர் 30 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2014- ன் அவசரச்சட்டம் எண் 23 


2014 - ன் கேரள தோட்ட நிலவரி (திருத்த ) 

அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்திஐந்தாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1960 - ன் கேரள தோட்ட நில வரி சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்கான ஒரு அவசரச்சட்டம் . 

முன்னுரை. - 1960 - ன் கேரள தோட்ட நில வரி சட்டம் பின் வரும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப் பேரவை கூட்டத் தொடரில் இல்லாமல் 
இருப்பதாலும் தாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது 
நிலவில் உள்ளது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213-வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1) - ன்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது : 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்த அவசரச்சட்டத்திற்கு 2014- ன் 
கேரள தோட்ட நிலவரி (திருத்த) அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2) இது உடனடியாக நடைமுறையில் வருவதாகும் . 
2 . 1960 - ன் 17 -வது எண் சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்பட 
வேண்டியதாகும் . இந்த அவசரச்சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற 
காலயளவில் , 1960 - ன் கேரள தோட்ட நிலவரி சட்டத்திற்கு ( 1960 - ன் 17 ) 
( இதற்குப் பிறகு முதன்மைச்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) 3 -வது மற்றும் 
4 - வதும் பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு 
நடைமுறையில் இருக்கும் . 

3 . 3 - ஆம் பிரிவிற்கான திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 3 - ன் 
துணைப்பிரிவு 1 - ன் காப்புவாசகம் விட்டுவிட வேண்டும் . 

4 . 1- வது அட்டவணைக்கு பதிலாக புது அட்டவணை சேர்த்தல் . -- 
முதன்மைச்சட்டத்தின் 1 - வது அட்டவணைக்கு பதிலாக கீழேக் கூறக்கூடிய 
அட்டவணை சேர்க்கவேண்டும் , அதாவது : 


" அட்டவணை 
[ 3-(1)வது பிரிவு பார்க்க 


வும் ] 


கட்டணம் 


1 . ஒருவரின் கைவசமுள்ள மொத்தம் தோட்ட இல்லை 
பூமியின் பரப்பளவு இரண்டு ஹெக்டரில் 
மிகாதபோது 
2 . ஒருவரின் கைவசமுள்ள முழு தோட்ட 
நிலத்தின் பரப்பளவு, -- 
( எ ) இரண்டு ஹெக்டரில் குறைவான உள்ள இல்லை 

இடத்தில் 
( பி ) இரண்டு ஹெக்டர் முதல் நான்கு 

இரண்டு ஹெக்டருக்கு 
ஹெக்டர் வரை 

மேலேயுள்ள ஒவ்வொரு 
ஹெக்டருக்கும் 
இருநூறு ரூபாய் 


12 


(C ) நான்கு ஹெக்டருக்கு மேலேயும் எட்டு இரண்டு ஹெக்டரினும் 
ஹெக்டர் வரையும் 

மேலாகவுள்ள ஒவ்வொரு 
ஹெக்ட ருக் கும் 
முன்னூறு ரூபாய் 


( டி ) எட்டு ஹெக்டருக்கு மேலேயும் இரண்டு ஹெக்டருக்கு 
பதினைந்து ஹெக்டர் வரையும் 

மேலாகவும் ஒவ்வொரு 
ஹெக்டருக்கு நானூறு 


ரூபாய் 


( இ ) பதினைந்து ஹெக்டருக்கு மேலேயும் இரண்டு ஹெக்டருக்கு 
இருபத்தைந்து ஹெக்டர் வரையும் 

மேலாகவுள்ள ஒவ்வொரு 
ஹெக்டருக்கு ஐந்நூறு 
ரூபாய் 


( எஃப் ) இருபத்தைந்து ஹெக்டருக்கு மேலே 


இரண்டு ஹெக்டருக்கு 
மேலேயுள்ள ஒவ்வொரு 
ஹெக்டருக்கும் எழுநூறு 
ரூபாய் 


பி . சதாசிவம் , 

ஆளுநர். 


13 


